நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


ந்யும்பொம்மை 
நானும்‌ பொம்மை 


1 


-= தை 


(Photo courtesy - Google Images) 


1| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


நீயும்‌ பொம்மை - 
நானும்‌ பொம்மை 


பணியில்‌ தொடரும்‌ போது இயல்பாக 
வருகின்ற டென்ஷன்‌ மற்றும்‌ 
பதைபதைப்பு ஒரு புறம்‌ இருக்க; 
பணியில்‌ இருந்து ஓய்வு கிடைத்த 
பின்னர்‌ என்ன என்ன 
செய்யவேண்டும்‌ என்ற 
சிந்தனைகளும்‌, கற்பனைகளும்‌ ஓய்வு 
பெறுகின்ற தேதிக்கு ஒரு வருடம்‌ 
முன்பிலிருந்தே பணியிலிருந்து 
ஓய்வு பெறுபவர்களை 
தொற்றிக்கொள்ளுகிறது. இதிலிருந்து 
விலக்கு பெற்றவர்கள்‌ யாரும்‌ 


2| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


இருக்கமுடியாது. வேண்டுமானால்‌ 
நன்றாக ஜம்பம்‌ அடித்துக்கொள்ளலாம்‌ 
- நான்‌ அப்படிப்பட்ட டென்ஷன்‌ 


பேர்வழி இல்லை: என்று. 


"இதுவரை, வேலை வேலை என்று 
இருந்தாகி விட்டது; "ஒரு நாள்‌ 
விடுப்பு என்று ஒன்று எடுக்க 
முடிந்ததா; நமது மேலதிகாரி 

அதாவது immediate supervisor - அதற்கும்‌ 
மேல்‌ இருக்கும்‌ ஒரு மேலதிகாரி 
என்று எத்தனை பேரிடம்‌ பேசி 
அனுமதி வாங்க வேண்டியிருந்தது.” 


3| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


“அதுவும்‌ வங்கி மேலாளர்‌ என்று 
பொறுப்பு வரும்போது, விடுப்பு என்றே 
நினைக்க கூடாது என்று எழுதப்படாத 
சட்டம்‌ என்று ஒன்று கொண்டு வந்து 
விடுவார்கள்‌. அதை வெளிப்படையாக 
சொல்ல மாட்டார்கள்‌ என்பது தான்‌ 
உண்மை. ஆனால்‌, மேலதிகாரிகள்‌ 
என்று சொல்லப்பட்டவர்கள்‌ விடுப்பு 
கொடுக்காமல்‌ இருப்பதற்கு அவர்கள்‌ 
நமக்கு சொல்லும்‌ பலவிதமான 
காரணங்களை அலசி ஆராய்ந்தால்‌, 
வங்கி மேலாளர்‌ ஒரு நாள்‌ விடுப்பு 
எடுத்து சென்று விட்டால்‌, அவர்‌ 
தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கும்‌ 


அந்த வங்கி கிளையையே மூட 


4| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
வேண்டியிருக்கும்‌ என்று மிகுந்த 
கற்பனை வளத்தை கலந்து ஒரு 
குறும்படம்‌ போட்டு 
காட்டிவிடுவார்கள்‌. அவர்கள்‌ அந்த 
நேரத்தில்‌ சொல்லுகின்ற அந்த 
அற்புதமான வார்த்தைகளை 


நினைத்து நினைத்து பார்த்து மனம்‌ 


புல்லரித்துப்போய்‌, “பரவாயில்லை 
ஐயா, நான்‌ விடுப்பு 
எடுத்துக்கொள்ளவில்லை” என்று 
சொல்லி தங்களைத்‌ தாங்களே 
மொற்றிக்கொள்ளும்‌ அப்பாவிகள்‌ 
நாட்டிலுள்ள வங்கிகளில்‌ 


ஆயிரக்கணக்கில்‌ இருக்கிறார்கள்‌. 


5| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


“இனிமேல்‌ இந்த விடுப்பு சம்பந்தமான 
கோரிக்கைகள்‌, கெஞ்சல்கள்‌ எதுவும்‌ 
நமக்கு கிடையாது. அந்த வாழ்க்கை 
நேற்றோடு முடிந்து விட்டது. இன்று 
முதல்‌ தேதி. இன்று முதல்‌ நான்‌ ஒரு 
சுதந்திரப்ப றவை. நினைத்த மாதிரி 
எங்கும்‌ போகலாம்‌. எங்கும்‌ தங்கலாம்‌. 
ஆஹா; நினைத்தாலே இனிக்கிறது. 
ஒரு நாளைக்கு இருபத்து நான்கு 
மணி நேரங்கள்‌. அப்படியே 
வருடங்கள்‌ முழுவதும்‌ ஜாலியாக 
ஜாலியாக இருந்து விடலாம்‌. 
இதுவரை இழந்து விட்ட சுகங்களை 
மீண்டு எடுத்துவிடவேண்டியது தான்‌”. 


6| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


“விட்டிற்கு சுண்ணாம்பு அடித்து ஐந்து 
வருடங்கள்‌ ஆகிறது; முதல்ல, நல்ல 
காண்ட்ராக்டர்‌ கிட்டே பொறுப்பை 
கொடுத்து, சுண்ணாம்பு 
அடிக்கச்சொல்லணும்‌; அவன்‌ 
பக்கத்திலேயே இருந்து கவனமா 
பார்த்துக்கணும்‌. சுண்ணாம்பு அடித்து, 
ஜன்னல்‌, கதவுகள்‌ போன்றவற்றிற்கு 
புத்தம்‌ புது பெயிண்ட்‌ 
அடித்துவிடவேண்டும்‌. இதுவரை 
பத்திரப்படுத்தி வைத்திருந்த விடுப்பு 
விண்ணப்பங்கள்‌, சம்பள பட்டியல்கள்‌ 
போன்றவற்றை கோப்புகளிலிருந்து 
பிரித்து எடுத்து, கிழித்து குப்பையில்‌ 
போட்டு விடவேண்டும்‌. இனிமேல்‌ 


7| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


அவற்றை வைச்சுக்கிட்டு நாம என்ன 
பண்ணப்போகிறோம்‌. பழைய 
புத்தகங்களை வெளியில்‌ தள்ளி 
விடவேண்டும்‌. அடடா; இப்படி நாம்‌ 
இதுவரை சிந்தித்தே இல்லையே; 
நம்மளை எங்கே சிந்திக்க விட்டாங்க; 
- இப்படி கணக்கு போட்டால்‌, இந்த 
சமாச்சாரங்களை முடிப்பதற்கே 
இரண்டு மாதங்கள்‌ ஆகிவிடும்‌ போல 
இருக்கிறதே; இருந்து விட்டு 
போகட்டும்‌. நமக்கு தான்‌ ஏகப்பட்ட 


நேரம்‌ இருக்கிறதே.” 


“சொந்தக்காரங்க வீட்டிற்கு சென்று 


பல வருடங்கள்‌ ஆகின்றன. அப்படி 


8| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


ஒரு சமூகம்‌ என்று ஒன்று 
இருக்கிறதா என்று இப்பொழுது தான்‌ 
நமக்கு நினைவு வருகிறது. நான்‌ ஒரு 
சரியான மடையன்‌. இப்பொழுது 
சென்று நான்‌ அவர்களை பார்த்தால்‌ 
என்ன நினைப்பார்கள்‌ என்று 
தெரியவில்லை. “இப்பொழுதாவது 
கண்‌ தெரிஞ்சுதாப்பா£ என்று எக்கு 
தப்பா எதாவது ஒரு பெரிசு கேள்வி 
வேறு கேட்டு வைத்து விடும்‌. 
அவர்களுக்கு எங்கே தெரியப்போகிறது 
நாம இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை. 
நல்ல வேளை இன்னும்‌ ஒரு 
வாரத்தில்‌ மதுரையில்‌ ஒரு 
திருமணம்‌ நடக்க இருக்கிறது. 


9| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


கண்டிப்பாக அங்கு சென்று நமது 


தலையை காட்டிவிட வேண்டியது 


தான்‌. கிட்டத்தட்ட அங்கேயே 
எல்லோரையும்‌ பார்த்துவிடலாம்‌. 
எப்படியாவது தத்கால்‌ டிக்கெட்‌ 


எடுத்துவிடவேண்டியது தான்‌”. 


“அது சரி; ஏதோ ஒண்ணு மறந்து 
போனது போல இருக்குதே; என்னவா 
இருக்கும்‌? ஓய்வு என்றால்‌ மறதி 
கூடவா வந்து விடும்‌. இல்லை; 
இல்லை - சும்மா ஒரு மனப்பிரம்மை; 
இந்த முகநூல்‌, வாட்ஸாப்‌ படிச்சு 
படிச்சு மூளையிலே வெந்ததும்‌ 


வேகாததுமா ஏகப்பட்ட 


10| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


சமாச்சாரங்களை நல்லா ஏத்தி 
வைச்சுருக்கோம்‌. அது தான்‌ இப்படி 
பண்ணுது. எதுக்கும்‌ இனிமே ரொம்ப 
ஜாக்கிரதையாக இருக்கணும்‌”. 


“ஆங்‌; இப்பத்தான்‌ நினைவு 
வருகின்றது; சுண்ணாம்பு அடித்த 
கையோடு, இந்த பழைய சோபா 
செட்டுகள்‌, பழைய மேசைகள்‌ 
எல்லாவற்றையும்‌ தூக்கி 
எரிஞ்சிடனும்‌; அப்படியே கம்ப்யூட்டர்‌ 
மேசை ஒன்னு புதுசு வாங்கணும்‌; 
சவுகரியமா உட்கார்ரதுக்கு ஒரு 
சுழலும்‌ நாற்காலியும்‌ வாங்கிடணும்‌. 
கண்டிப்பா இன்னெக்கி ஒரு நோட்டு 


11| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
புத்தகம்‌ கடையில்‌ இருந்து வாங்கி 
வந்து என்ன என்ன செய்யணும்‌; 
எப்படி எப்படி செய்யணும்‌ என்று 
ஓராண்டு திட்டம்‌ ஒன்னு தீட்டிட 


வேண்டியது தான்‌”. 


“அதுக்கு முன்னாலே, இப்ப நான்‌ 
உட்கார்ந்திருக்கிறேனே, இந்த 
நாற்காலி - இதை தூக்கி முதல்லே 
கடாசிடனும்‌; நாற்காலியா இது; 
உட்கார்ந்தா சத்தம்‌; எந்திரிச்சா சத்தம்‌; 
இரண்டு நாளைக்கு முன்னால்‌ 
பக்கத்து வீட்டு பரமசிவம்‌ இந்த 
சத்தத்தை கேட்டுட்டு நாக்கை 
தொங்கபோடுற மாதிரி ஒரு கேள்வி 


12| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


கேட்டான்‌ பாரு. சுண்ணாம்பு அடிக்கிற 
வேலை: பெயிண்ட்‌ அடிக்கிற வேலை; 
- அது பாட்டுக்கு கிடக்கட்டும்‌; இந்த 
நாற்காலி இருக்கே நாற்காலி 

இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும்‌, 
இன்னும்‌ இரண்டு நாள்ல; அது சரி; 
அதுக்கு எதுக்கு நாம வெயிட்‌ 
பண்ணனும்‌; இன்னைக்கே கடைக்கு 
போய்‌ புது நாற்காலி ஒன்னு 


வாங்கிடுவோம்‌.” 


வங்கிப்பணியிலிருந்து ஓய்வு பெற்று 
விட்டு, மிகவும்‌ சாந்தமாக 
அமர்ந்திருந்த அனந்தகிருஷ்ணன்‌ 
என்ற அனந்து தனது விருப்பமான 


13| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


நாற்காலியில்‌ அமர்ந்து கொண்டு 
சிந்தனையை சிதறவிட்டுக்‌ 
கொண்டிருந்தார்‌. அவருக்கு அறுபது 
வயது முடிந்து விட்டது. அதனால்‌, 
அவர்‌ ஓய்வு பெறவேண்டிய கட்டாயம்‌ 
வந்து விட்டது. நல்ல வேளை, 
மத்திய அரசுக்கு கட்டுப்பட்ட 
பொதுத்துறை வங்கியில்‌ அவர்‌ 
வேலை பார்த்து வந்தார்‌. அதனால்‌ 
அறுபது வயது வரை வேலை பார்க்க 
முடிந்தது. இதுவே மாநில அரசு 
சம்பந்தமான வேலை என்றிருந்தால்‌, 
இரண்டு வருடங்கள்‌ முன்னாலேயே 
வெளியேறி இருக்கவேண்டும்‌. 


இரண்டு வருடங்கள்‌ அதிகம்‌ 


14| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


என்பதால்‌ இருபத்திநான்கு மாதங்கள்‌ 


சம்பளம்‌ வாங்க முடிந்ததே. 


வழக்கமாக ஓய்வில்‌ வரும்‌ 
அனைத்து பெருமக்களும்‌ 
செய்யக்கூடிய காரியத்தை தான்‌ 


அவரும்‌ அன்றைய தினத்தில்‌ செய்து 


கொண்டிருந்தார்‌. சிந்தனையில்‌ வித 


விதமான திட்டங்கள்‌ 
உருவாகிக்கொண்டிருந்தன. 
“திட்டங்கள்‌ மறக்காமலிருக்க 


முதலில்‌ அவற்றை குறித்து 
வைத்துக்கொள்ளவேண்டும்‌; பிறகு 
செயல்படுத்தவேண்டும்‌.” - மீண்டும்‌ 


15 | கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


ஒருமுறை நினைவு 
படுத்திக்கொண்டார்‌. 


அவர்‌ அமர்ந்திருக்கும்‌ இந்த 
நாற்காலி அவருக்கு கிடைத்ததே ஒரு 
பாக்கியம்‌ என்று தான்‌ 
சொல்லவேண்டும்‌. தனது மகள்‌ 
படிப்பதற்கு வசதியாக ஒரு மேசை 
வாங்கவேண்டும்‌ என்று மரக்கடை 
ஒன்றுக்கு சென்ற போது தான்‌ இந்த 
நாற்காலியை அவர்‌ பார்த்தார்‌. அது 
நடந்து பல வருடங்கள்‌ ஆகின்றன. 
பர்மா தேக்கில்‌ செய்யப்பட்ட 
நாற்காலி அது; முதலில்‌ அவருக்கு 


அதை வாங்கவேண்டும்‌ என்ற 


16 | கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


எண்ணம்‌ வரவேயில்லை. திடீரென்று 
அவரது மகள்‌ அந்த நாற்காலியை 
பார்த்து பிரியப்பட்டு சொன்னவுடன்‌ 
தான்‌, அவருக்கும்‌ மனதுக்குள்‌ ஒரு 
ஆசை வந்தது. நல்ல 
வேலைப்பாடுகள்‌ கொண்ட நாற்காலி 
அது. அதை யார்‌ பார்த்தாலும்‌, 
அந்தக்காலத்து ராஜாக்கள்‌ 
பயன்படுத்தும்‌ இருக்கை என்று தான்‌ 
சொல்லுவார்கள்‌. பண்ணையார்‌ 


ஒருவர்‌ விட்டில்‌ இருந்து, அந்த 


நாற்காலி கொடுக்கப்பட்டதாக 
கடைக்காரர்‌ சொன்னார்‌. 
பண்ணையாருக்கு கொடுக்க 


விருப்பமில்லை என்றும்‌, அவரது 


17| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


பேரன்மார்கள்‌ விடாப்பிடியாக 
தள்ளிவிடவேண்டும்‌ என்று குறியாக 
இருந்ததாகவும்‌ அவர்‌ சொன்னார்‌. 
அதை ஒரு "பழம்பொருள்‌" (ஸ்ப) 
என்ற வகையில்‌ பார்த்தாலும்‌, அதற்கு 
மிக அதிக விலை 
கொடுக்கவேண்டியது வந்திருக்கும்‌. 
ஆனால்‌ கடைக்காரர்‌, "உங்களால்‌ 
முடிந்ததை கொடுத்தால்‌ போதும்‌" 
என்று சொன்னதால்‌, இவருக்கும்‌ 
வாங்கவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
வந்தது. ஆயிரம்‌ ரூபாய்‌ கொடுத்து 


வாங்கி வந்தார்‌. 


18| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


வாங்கி வந்தது முதல்‌, தினமும்‌ தூசி 
தட்டுவது, வாரந்தோறும்‌, எண்ணெய்‌ 
தடவி விடூவது; வருடத்திற்கு ஒரு 
முறை ph போடுவது என்று செய்து 
வந்தார்‌. தனது உடம்பிற்கு என்ன 
கவனிப்பு கொடுத்து வந்தாரோ அதே 
கவனிப்பு அந்த நாற்காலிக்கு அவர்‌ 
கொடுத்து வந்தார்‌. கிட்டத்தட்ட அவர்‌ 
வீட்டுக்கு வந்திருந்த இருநூறுக்கும்‌ 
மேற்பட்ட விருந்தாளிகள்‌ அந்த 
நாற்காலியை பார்த்து விட்டு அவரை 
பாராட்டினார்கள்‌. அவர்கள்‌ 
பாராட்டும்போதெல்லாம்‌, என்னமோ 


இவர்தான்‌ அந்த நாற்காலியை 


19| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


செதுக்கி உருவாக்கியது போல 
பெருமிதம்‌ கொண்டார்‌. 


அவரது மனைவி அடிக்கடி 
சொல்லுவது வழக்கம்‌. 

"நான்‌ யார்‌ என்கிறது மறந்து போய்‌ 
பல வருஷங்கள்‌ ஆச்சு; உங்கள்‌ 
மகளை கூட மறந்து போயிட்டீங்க; 
எப்ப பார்த்தாலும்‌ நாற்காலி; நாற்காலி 


தான்‌." 


வங்கியிலிருந்து வேலை முடிந்து 
மாலை ஏழு மணியளவில்‌ வருவார்‌. 


இரவு உணவு உண்டு முடிப்பார்‌. 


20| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


அதன்‌ பிறகு மனைவி கையால்‌ 
அவருக்கு கொடுக்கப்படும்‌, சுக்கு 
கலந்த பாலை மெதுவாக, மிகவும்‌ 
மெதுவாக ரசித்து குடிப்பார்‌, அந்த 
நாற்காலியில்‌ கால்‌ மேல்‌ கால்‌ 
போட்டு அமர்ந்து கொண்டு. 
புத்தகங்கள்‌ படிப்பது; காலையில்‌ 
தினசரிகள்‌ படிப்பது; சிந்திப்பது; 
கனவுகளில்‌ மிதப்பது போன்ற சகல 
காரியங்களையும்‌ அவர்‌ செய்வதற்கு 
உறுதுணையாக இருந்தது, அந்த 
நாற்காலி தான்‌. உட்கார்ந்தாலே 
சயன நிலைக்கு கொண்டு செல்லும்‌ 
குஷன்‌ வேலைப்பாடுகள்‌ நிறைந்த 
விட்டில்‌ கிடந்த ஷோபா செட்டுகளை 


21| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
பற்றி அவர்‌ நினைத்து பார்த்ததே 
இல்லை. அந்த நாற்காலியின்‌ மேல்‌ 


பல கோணங்களில்‌ உட்காருவார்‌ 


கால்களை மடித்துக்கொண்டு; 
நீட்டிக்கொண்டு; இன்னும்‌ 
சொல்லப்போனால்‌, நிறைய 
நேரங்களில்‌ புத்தகங்கள்‌ 
படித்துக்கொண்டே, அந்த 


நாற்காலியில்‌ அமர்ந்து கொண்டே 
அவர்‌ தூங்கியும்‌ விடுவார்‌. 


ஆனால்‌ ஒரு விஷயம்‌ அவர்‌ 
கவனத்திற்கு இன்று வரை வராமலே 
போய்‌ விட்டது. அதற்கு அவர்‌ 


வேலை பார்த்து வந்த வங்கி வேலை 


22| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
சம்பந்தமான டென்ஷன்களும்‌ 
காரணமாக இருக்கலாம்‌. 
நாளடைவில்‌ அந்த நாற்காலியும்‌ 
அவர்‌ மேல்‌ காதல்‌ கொள்ள 
தொடங்கி விட்டது. 

தனது முடிவில்‌ பிடிவாதமாக இருந்த 
அனந்து, அபார்ட்மெண்ட்‌ 
வாட்ச்மேனை கூப்பிட்டனுப்பினார்‌. 
நாற்காலியை எடுத்துக்கொண்டு போய்‌ 
வீட்டு பால்கனியில்‌ ஒரு ஓரத்தில்‌ 
கொண்டு போடும்படிக்குச்‌ சொன்னார்‌. 
அங்கு வந்த மனைவி, "என்னங்க 
திடீர்னு நாற்காலி வேண்டாம்னு 


சொல்றீங்க?" 


23| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


"இல்லேம்மா நான்‌ ஒரு புது நாற்காலி 


வாங்கப்போகிறேன்‌". 


"அதுவரைக்கும்‌ இருக்கட்டுமே. புதுசு 
வந்ததும்‌ இதை பால்கனியில்‌ 
போடவேண்டியதுதானே”. 

"இல்ல, இந்த நாற்காலி இங்கிருக்கும்‌ 
வரைக்கும்‌ எனக்கு புதுசு 
வாங்கத்தோணாது." 

"அப்படி என்னங்க உங்களுக்கு அந்த 
நாற்காலி மேல ஒரு கோபம்‌?" 
"வேண்டாம்ன்னா வேண்டாம்‌ தான்‌". 
"அப்படி என்ன பாவம்‌ பண்ணிச்சு 


அந்த நாற்காலி?" 


24| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
"ஒரே சத்தம்‌; உட்கார்ந்தா சத்தம்‌; 
எந்திரிச்சா சத்தம்‌; எனக்கு கேவலமா 
இருக்குது." 

"நீங்க தானே பிரியப்பட்டு வாங்கி 
வந்தீங்க". 

"உண்மை தான்‌; அது பத்து 
வருசத்துக்கு முன்னாலே." 

"இப்பவும்‌ அது நல்லாத்தான்‌ 
இருக்குது; அந்த நாற்காலியில்‌ நீங்கள்‌ 
உட்கார்ந்து பார்க்கும்போது 
அந்தக்காலத்து ராஜ ராஜ சோழ 
மகாராஜா உட்கார்ந்த மாதிரி 
இருக்குதுன்னு நிறைய பேர்‌ 
என்கிட்டே சொல்லியிருக்காங்க; அப்ப 
எனக்கு எவ்வளவு பெருமையா 


25 | கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


இருக்கும்‌ தெரியுமா?. ஒரு மரவேலை 
ஆசாரியை கூட்டிட்டு வாங்க; அவர்‌ 
சரி பண்ணி கொடுத்தால்‌, சத்தம்‌ 
நின்னு போயிடும்‌. இதை விட்டுட்டு 
புதுசு வாங்கப்போறேன்ன்னு 


பிடிவாதம்‌ பிடிக்கிறீங்களே.” 


"நீ இதுல தலையிட வேண்டாம்‌. 
அன்னிக்கி அந்த பக்கத்து வீட்டு 
பரமசிவம்‌ எப்படி கிண்டலா 


பேசினான்னு தெரியுமா?" 


"இந்த நாற்காலி மேல அவனுக்கு ஒரு 
கண்ணு; பொறாமையில்‌ 
சொல்லியிருப்பான்‌. அதையே உடும்பு 


26 | கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


பிடி மாதிரி பிடிச்சிட்டு வேண்டாம்‌ 
வேண்டாம்னு சொல்றீங்களே." 

"நீ என்ன வேனுமானலும்‌ சொல்லு; 
நான்‌ இதை தள்ளிவிடுறதா முடிவு 
பண்ணிட்டேன்‌". 

"உங்களைச்சொல்லி குத்தம்‌ ஒன்னும்‌ 
இல்லை: வேண்டா பொண்டாட்டி கை 
பட்டால்‌ குற்றம்‌; கால்‌ பட்டால்‌ 
குற்றம்னு சொல்லுவாங்களே அது 
மாதிரி இருக்குது; சொல்லிவிட்டு 
தனது அலுவலகமான 
அடுக்கரைக்குச்சென்று சமையல்‌ 
வேலைகளை கவனிக்க சென்றார்‌, 


அவரது மனைவி. 


27| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


முருங்கை மரத்தில்‌ 
தொத்திக்கொள்ளும்‌ வேதாளம்‌ போல 
பிடிவாதமாக இருந்த அனந்து 
கொடுத்த உத்தரவை மீறமுடியாமல்‌, 
வாட்ச்மன்‌ வரதன்‌ நாற்காலியை 
பால்கனியில்‌ தள்ளிவிட்டு, அனந்து 
இஷ்டப்பட்டு கொடுத்த இருபது 
ரூபாயை வாங்கிவிட்டு, வெளியே 
செல்ல ஆரம்பித்தான்‌. 


பால்கனியில்‌ சரிந்து கிடந்த 
நாற்காலியை பார்த்து முறைத்து 
விட்டு அனந்து திரும்பியபோது தான்‌ 
அவருக்கு அந்த குரல்‌ கேட்டது. 
"அனந்து; மிஸ்டர்‌ அனந்து." 


28 | கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


அது ஒரு மனுஷ குரல்‌ மாதிரி 
தெரியவில்லை. ஒரு 
அமானுஷ்யமான குரல்‌ மாதிரி 
இருந்தது. 


படுக்கையறைக்குள்‌ நுழைவதற்காக 
திரும்பிய அனந்து, மீண்டும்‌ 
பால்கனியை எட்டிப்பார்க்க அவருக்கு 


ஒன்றும்‌ பிடிபடவில்லை. 


"எல்லாம்‌ ஒரு பிரமை தான்‌; ஒரு 
பொருளின்‌ மேல்‌ அதிகம்‌ ஆசை 
வைத்தாலே வரக்கூடிய பிரச்சினை 
தான்‌ இது", என்று மனசுக்குள்‌ ஒரு 
சமாதானம்‌ செய்து கொண்டு அவர்‌ 


29| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
படுக்கையறை நோக்கி திரும்பவும்‌, 
மீண்டும்‌ அந்த குரல்‌ கேட்டது. 


"அனந்து, நான்‌ தான்‌ பேசுகிறேன்‌." 


அனந்தகிருஷ்ணனை இதுவரை 
அனந்து என்று அவருடைய 
வாழ்நாளில்‌ கூப்பிட்டது 


ஒருவரைத்தவிர வேறு யாரும்‌ 
இல்லை. அவருடைய மேலதிகாரி 
கணேஷ்‌ தான்‌ சில சமயங்களில்‌ 
அப்படி செல்லமாக கூப்பிடுவது 
வழக்கம்‌. அதுவும்‌ நல்ல மூடில்‌ 
இருந்தால்‌. இல்லையென்றால்‌ 
மிஸ்டர்‌ அனந்தகிருஷ்ணன்‌ தான்‌." 

சிறிது துணிச்சலை 
வரவழைத்துக்கொண்டு, மீண்டும்‌ 


30| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
பால்கனியை எட்டிப்பார்த்தபோது, 
மீண்டும்‌ அந்த குரல்‌ கேட்க, 
அவருக்கு ஒருமாதிரியாக புரிந்தது - 
நாற்காலி பேசுகிறது என்று. 


உள்ளுக்குள்‌ ஒரு உதறல்‌ 
இருந்தாலும்‌, கடந்த பத்து 
வருடங்களாக நாற்காலி மேல்‌ 


அவருக்கு இருந்த உறவு! அவரை 
உந்த அவர்‌ துணிந்து பேச 
ஆரம்பித்தார்‌. 

"அனந்து என்று கூப்பிட்டது யார்‌; 
நாற்காலியா?" 

"ஆமாம்‌, நாற்காலி தான்‌ பேசுகிறேன்‌. 
அதாவது சற்று முன்பு வரை உனக்கு 


31| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
பிரியமாயிருந்த நாற்காலி தான்‌. 
எனக்காக ஒரு பத்து நிமிஷம்‌ ஒதுக்க 
முடியுமா? அதற்கு மேல்‌ உன்னுடைய 
நேரம்‌ எனக்கு வேண்டாம்‌. இந்த 
பேச்சுவார்த்தை நம்‌ இருவருக்குள்‌ 
மட்டும்‌ தான்‌. ஏன்‌ என்றால்‌ நீ எனக்கு 


பிரியமானவன்‌." 


"நீ சொல்வதை நான்‌ 
ஏற்றுக்கொள்ளுகிறேன்‌. இப்பொழுது 


உனக்கு என்ன வேண்டும்‌?" - அனந்து. 


"நான்‌ எதுவும்‌ சொல்ல 
விரும்பவில்லை. மனிதர்களாகிய 
நீங்கள்‌ வேண்டும்‌ என்றால்‌, எங்களை 


32| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


என்ன விலை கொடுத்தாலும்‌ 
வாங்கிவிட தயாராகி விடுகிறீர்கள்‌. 
சற்று யோசித்து பாருங்கள்‌. பத்து 
வருடங்களுக்கு முன்னால்‌ 
பண்ணையாரின்‌ பேரன்கள்‌ என்னை 
வேண்டாம்‌ என்று ஒதுக்கிவைத்து, 
மரக்கடையில்‌ விற்க கொடுத்தபோது, 
என்னை பற்றி ஓரளவு உணர்ந்த 
கடைக்காரர்‌ நான்‌ பயனற்று போய்‌ 
விடக்கூடாது என்று கருதி 
உங்களுக்கு கொடுத்தார்‌. அவர்‌ எந்த 
விலையும்‌ பேசவில்லை. உங்களால்‌ 
முடிந்ததை மட்டும்‌ கொடுங்கள்‌ என்று 
சொன்னார்‌. நீங்களும்‌ ஆயிரம்‌ ரூபாய்‌ 


கொடுத்து என்னை 


33| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
வாங்கிக்கொண்டீர்கள்‌. கிட்டத்தட்ட 
எனக்கு வயது நாற்பது. என்னை 
உருவாக்கியவர்‌, வெறும்‌ 
இருக்கையாக மட்டும்‌ என்னை தயார்‌ 
செய்யாமல்‌ காலம்‌ காலமாக நான்‌ 
வித்தியாசமான கலைப்பொருளாக 
இருக்கவேண்டும்‌ என்று 
விரும்பித்தான்‌, கிட்டத்தட்ட ஆறு 
மாத காலம்‌ உழைத்து என்னை 


உருவாக்கினார்‌. கிட்டத்தட்ட ஒரு 


கோவில்‌ சிற்பம்‌ அளவுக்கு 
உன்னதமான வேலைப்பாடுகளை 
என்னிடம்‌ உருவாக்கினார்‌. 
பண்ணையாரால்‌ நான்‌ நன்றாக 


மதிக்கப்பட்டேன்‌. உங்களை விட 


34| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


அவர்‌ எனக்கு கொடுத்த மரியாதை 
மிக மிக அதிகம்‌. பரந்து விரிந்த 
கூடத்தில்‌, நூற்றுக்கணக்கானவர்கள்‌ 
மத்தியில்‌ நடக்கின்ற ஊர்‌ 
பஞ்சாயத்தில்‌ என்‌ மேல்‌ அமர்ந்து 
அவர்‌ அளித்த தீர்ப்புகள்‌ ஏராளம்‌ 
ஏராளம்‌. இன்றும்‌ அவரும்‌ நானும்‌ 
இணைந்து காணப்படும்‌ போட்டோ 
படங்கள்‌ சமூக வலைத்தளங்களில்‌ 
வலம்‌ வந்து கொண்டிருக்கின்றன. 
அவருடைய வீட்டிற்கு வந்த 
அமைச்சர்‌ ஒருவர்‌ என்‌ மேல்‌ 
பிரியப்பட்டு என்னை அவரிடம்‌ 
தருமாறு கேட்க, என்மேல்‌ உள்ள 


அளவு கடந்த பிரியத்தால்‌ 


35 | கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


பண்ணையார்‌ தருவதிற்கில்லை 
என்று சொல்லிவிட்டார்‌. அவர்‌ காலம்‌ 
முடிந்தபின்னர்‌ என்னைப்பற்றி 
அக்கறை கொண்டவர்‌ அங்கு வேறு 
யாரும்‌ இல்லை. கடைக்காரரிடம்‌ 
இருந்து நீங்கள்‌ என்னை 
வாங்கிக்கொண்டு வந்த போது நான்‌ 
அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே 


இல்லை.” 


"நீ சொல்வது எல்லாம்‌ சரியாகத்தான்‌ 
இருக்கிறது. ஒன்றை மட்டும்‌ நீ 
புரிந்து கொள்ளவேண்டும்‌. நீ 
என்னுடைய மனைவி இல்லை; 


மகளும்‌ இல்லை. வேறு எந்த மனித 


36 | கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 
உயிரும்‌ இல்லை. அவர்களுக்கு 
கொடுக்கப்படும்‌ மரியாதையை 
உனக்கு கொடுக்கவேண்டும்‌ என்று நீ 
சொல்லுவது எந்த விதத்தில்‌ நியாயம்‌ 


என்று நீயே சொல்‌." 


"நீங்கள்‌ சொல்வதை கேட்கும்‌ போது 
சிரிப்பாகத்தான்‌ இருக்கிறது. நாங்கள்‌ 
மரங்களாக வளரும்போது 
உயிருள்ளவர்களாகத்தான்‌ 

வளர்கிறோம்‌. எங்களால்‌ உங்களை 
போல பேச முடியாது; ஆனால்‌ 
ஓரளவு உணர முடியும்‌. உயிருள்ள 
மரங்களும்‌ செடி கொடிகளும்‌ தான்‌ 


வளருகின்றன. மனிதர்களாகிய நீங்கள்‌ 


37| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


உங்களுடைய வலிமையை 
பயன்படுத்தி எங்களை 
வீழ்த்திவிடுகிறீர்கள்‌. அது ஒரு பக்கம்‌ 
இருக்கட்டும்‌. இன்றும்‌, பல நூறு 
ஆண்டுகளுக்கு முன்னால்‌ 
உருவாக்கப்பட்ட கலைநயம்‌ மிகுந்த 
மரச்சிற்பங்களும்‌, உலோகச்‌ 
சிற்பங்களும்‌, இன்ன பிற 
பொருட்களும்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ 
உள்ள பல அருங்காட்சியகங்களில்‌ 
மக்களின்‌ பார்வைக்கு 
வைக்கப்பட்டுள்ளன. அவை 
சொல்லும்‌ கதைகள்‌ தான்‌ எத்தனை 
எத்தனை. உங்களுக்கு நினைவு 


இருக்கிறதா? இரண்டு வருடங்கள்‌ 


38| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


முன்பு சென்னை அருங்காட்சியகம்‌ 
சென்று விட்டு வந்த நீங்கள்‌ உங்கள்‌ 
பக்கத்து விட்டுக்காரரிடம்‌, அங்கு 
நீங்கள்‌ பார்த்த மரச்சிற்பங்களை 
பற்றியும்‌, அரசர்கள்‌ பயன்படுத்திய 
ஆடை ஆபரணங்களை பற்றியும்‌, 
மரத்தால்‌ ஆன பொருட்களை 
பற்றியும்‌ ஒரு மணி நேரம்‌ கதை 
கதையாக சொன்னீர்களே. எனக்கு 
அந்த அளவுக்கு தகுதி இல்லையா? 
மனம்‌ திறந்து சொல்லுங்கள்‌." 


"அவை உண்மை தான்‌. அங்கு 
பார்த்தவை எல்லாம்‌ அரசர்கள்‌ 


பயன்படுத்தியவை; ஆனால்‌ நீயோ?" 


39| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


"எனக்கு என்ன குறைச்சல்‌? சற்று 
நினைவுபடுத்தி பாருங்கள்‌. என்னை 
கடைக்காரரிடம்‌ இருந்து எதற்காக 
வாங்கினீர்கள்‌? நான்‌ ஒரு 
வித்தியாசமான பொருள்‌ என்பதாலும்‌, 
காலத்தால்‌ அழிக்க முடியாத 
மரத்தால்‌ ஆனதாலும்‌ தான்‌ 
வாங்கினீர்கள்‌. இதைப்‌ போன்ற கலை 
நயம்‌ மிகுந்த நாற்காலியை நாங்கள்‌ 
எங்கள்‌ வாழ்நாளில்‌ பார்த்ததே 
இல்லை: என்று உங்கள்‌ வீட்டிற்கு 
வந்த விருந்தாளிகள்‌ சொன்ன போது, 
நீங்கள்‌ உங்கள்‌ சட்டை காலரை 
தூக்கிவிட்டுக்கொண்டு, மீசையை 
வருடிவிடுவீர்களே - அதையும்‌ மறந்து 


40| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


விட்டீர்களா? ஒருவேளை நான்‌ ஒரு 
சாதாரண நாற்காலியாக 
இருந்திருந்தால்‌, ஆயிரம்‌ ரூபாய்‌ 
கொடுத்து வாங்க உங்களுக்கு மனசு 
வந்திருக்குமா? அவ்வளவு விலை 
கொடுத்து நீங்கள்‌ என்னை 
வாங்கியதற்கான காரணம்‌ என்னால்‌ 
உங்களுக்கு பெருமை கிடைக்கும்‌ 
என்ற உங்கள்‌ சுயநலமே காரணமாக 
இருக்க முடியும்‌. மேலும்‌ ஒன்றை 
நான்‌ கேட்கிறேன்‌. நான்‌ தபால்‌ 
கவர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட 
தபால்‌ தலைகளை விட; 
பணப்பரிமாற்றம்‌ செய்ய முடியாது 


என்று புறக்கணிக்கப்பட்ட 


41 | கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


பழங்காலத்து நாணயங்களை விட 
கேவலமான பொருள்‌ இல்லை. 
இன்றும்‌ அத்தகைய பொருட்கள்‌ 
அருங்காட்சியகங்களில்‌ மக்கள்‌ 
பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. நான்‌ 
ஒரு கோவில்‌ சிற்பம்‌ அளவுக்கு 
மதிக்கப்படுகிற பொருள்‌ 
இல்லையென்றாலும்‌, ஓரளவு எனக்கு 
மதிப்பு இன்றும்‌ இருக்கிறது. என்னை 
உருவாக்கிய கலைஞர்‌ என்னை ஒரு 
கலைப்‌ பொருளாகத்தான்‌ 
உருவாக்கினார்‌. அதை ஒரு நாற்காலி 
என்ற உருவத்தில்‌ அவர்‌ 
உருவாக்கினார்‌. நாற்காலி என்ற ஒரே 


காரணத்திற்காக என்னை புறம்‌ தள்ளி 


42| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


விடாதீர்கள்‌. ஒரு வேளை நீங்கள்‌ 
என்னை வாங்காது இருந்தால்‌, நான்‌ 
வேறு ஒருவரால்‌ வாங்கப்பட்டு 
இந்நேரம்‌ ஒரு அருங்காட்சியகத்தில்‌ 
மக்களின்‌ பார்வைக்கு 
வைக்கப்பட்டிருப்பேன்‌. மீண்டும்‌ நான்‌ 
சொல்கிறேன்‌. என்னை ஒரு 
நாற்காலியாக பார்க்காதீர்கள்‌. என்னை 
ஒரு கலைப்பொருளாக பாருங்கள்‌. 
அதற்கான சகல தகுதிகளும்‌ 
என்னிடம்‌ உள்ளன. உங்களிடம்‌ 
என்னை வைத்துக்கொள்ள பிரியம்‌ 
இல்லை என்றால்‌ பழம்பொருட்கள்‌ 
(வார்ரப வாங்கும்‌ ஒருவரிடம்‌ என்னை 


விற்றுவிடுங்கள்‌. உங்களுக்கு சில 


43| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


சமயங்களில்‌ பல ஆயிரம்‌ ரூபாய்‌ 
சன்மானம்‌ கூட கிடைக்கும்‌." 

"நீ என்னை மிகவும்‌ மட்டமாக 
நினைப்பதை நான்‌ வன்மையாக 
கண்டிக்கிறேன்‌." 

"நான்‌ உங்களை இப்போது வரை 
உயர்வாகவே நினைக்கிறன்‌. என்னை 
பத்து வருடங்கள்‌ ஒரு குழந்தை 
போல பாதுகாத்தவர்‌ நீங்கள்‌ என்ற 
விசுவாசம்‌ என்னிடம்‌ நிறையவே 
இருக்கிறது. ஒன்று மட்டும்‌ தெரிந்து 
கொள்ளுங்கள்‌ - விளையாட்டின்‌ 
முடிவில்‌, அரசனும்‌ 
வேலையாட்களும்‌ ஒரே கூடையில்‌ 


தான்‌ வைக்கப்படுகிறார்கள்‌. (0௦௦ the 


44| கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


game is over, both the king and the pawn 
occupies the same place) 

"உன்னுடைய உபதேசங்கள்‌ எனக்கு 
தேவையில்லை." 

"கடைசியாக ஒன்று சொல்கிறேன்‌. 
இன்று முதல்‌ நீங்களும்‌ நானும்‌ 
ஒன்று தான்‌. உங்கள்‌ விளையாட்டு 
நேற்றோடு முடிந்தது. இனிமேல்‌ 
ஓய்வில்‌ உலவப்போகும்‌ உங்களை 
உலகம்‌ எப்படி மதிக்கப்போகிறது 
என்பதை காலம்‌ தான்‌ சொல்ல 


வேண்டும்‌." 


ஒரு நிமிடம்‌ விக்கித்துப்போனார்‌ 
அனந்து; நெஞ்சைப்பிசைவது போல 


45 | கெளரி சங்கர்‌ 


நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 


ஒரு உணர்வு மேலெழும்பி வருவது 
போல தோன்றிய அதே நேரத்தில்‌, 
அவரது வீட்டின்‌ நடு அறையில்‌ 
இருந்த ரேடியோவில்‌ இருந்து வந்த 
“பொம்மை” என்ற படத்தின்‌ பாடல்‌ 
இசை அவர்‌ காதில்‌ அலை 
அலையாக நுழைந்து கொண்டிருந்தது. 
"நீயும்‌ பொம்மை - நானும்‌ பொம்மை 

நினைச்சுப்பார்த்தால்‌ எல்லாம்‌ 


பொம்மை". 


கதை எழுதியவர்‌: அ. கெளரி சங்கர்‌ 


46 | கெளரி சங்கர்‌ 


